GOVERNMENT OF TAMIL NADU 

2021 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Re . 0.80 Paise . 


OF 


TAMI 


RNMENT 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


NADU 


ir 


LU 


TRUTH 


ALONE 


TRIUMPHE 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 487 ] 


CHENNAI , THURSDAY , OCTOBER 14 , 2021 
Purattasi 28 , Pilava , Thiruvalluvar Aandu - 2052 


Part II — Section 2 
Notifications or Orders of interest to a Section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


MUNICIPAL ADMINISTRATION AND WATER SUPPLY DEPARTMENT 


நாகர்கோவில் மாநகராட்சிக்கு அருகாமையில் அமைந்துள்ள 2 பேரூராட்சிகளை இணைத்து நாகர்கோவில் மாநகராட்சி 

எல்லைகளை விரிவாக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


[ அரசாணை ( நிலை ) எண் . 84 , நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் ( தேர்தல் ) துறை , 14 அக்டோபர் 2021 , 

புரட்டாசி 28 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு 2052. ) 
No. II ( 2 ) / 

MAWS / 707 ( h ) / 2021 . 


In exercise of the powers conferred by the first proviso to sub - section ( 1 ) of section 3 of the Nagercoil City 
Municipal Corporation Act , 2019 ( Tamil Nadu Act of 11 of 2019 ) , the Governor of Tamil Nadu after consultation with 
the Municipal Corporation of Nagercoil , proposes to alter the limits of the city of Nagercoil so as to include therin the 
areas comprised in the following local authorities : 


Sl . 
No. 


Name of the local authorities 


Whether full or part of the area 

of the local authority . 


( 2 ) 


( 3 ) 


1 . 


Thengampudur Town Panchayat 


Full 


2 . 


Aloor Town Panchayat 


Full 


Based on the above alteration , wards will be divided for the next ordinary election . 


2. Any inhabitant of the said local areas or tax payer of the Corporation , who desires to object to the proposal , 
may submit his objection in writing to the Government of Tamil Nadu within six weeks from the date of publication 
of this Notification in the Tamil Nadu Government Gazette . Objections , if any , in writing should be addressed to the 
Additional Chief Secretary to Government , Municipal Administration and Water Supply Department , Secretariat , Fort St. 
George , Chennai - 600 009 . 


1 


[ 1 ] 


11-2 Ex . ( 487 ) 


2 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


அறிவிக்கை 
[ அரசாணை ( நிலை ) எண் . 84 , நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் தேர்தல் ) துறை , 14 அக்டோபர் 2021 , 

புரட்டாசி 28 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 ] 


2019 - ஆம் ஆண்டு நாகர்கோவில் மாநகராட்சி சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 11/2019 ) 3 - ஆம் பிரிவின் ( 1 ) -ஆம் 
உட்பிரிவின் முதல் வரம்புரையில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , நாகர்கோவில் 
மாநகராட்சியுடன் கலந்தாலோசித்த பின்னர் , கீழ்க்காணும் உள்ளாட்சிகளின் பரப்பிடம் முழுமையாக நாகர்கோவில் மாநகருக்குள் 
உள்ளடக்குவதற்கென நாகர்கோவில் மாநகரின் எல்லை வரம்புகளை இதன் மூலம் மாற்றியமைக்கிறார் : 


வ . 
எண் 


உள்ளாட்சி அமைப்புகளின் பெயர் 


உள்ளாட்சி அமைப்பு முழுமையாக 

அல்லது பகுதியாக 
இணைக்கப்படுகிறதா 


( 2 ) 


( 3 ) 


1 


தெங்கம்புதூர் பேரூராட்சி 


முழுமையாக 


2 


ஆளூர் பேரூராட்சி 


முழுமையாக 


மேற்கண்ட மாற்றத்தின் அடிப்படையில் அடுத்த சாதாரணத் தேர்தலுக்கு வார்டுகள் பிரிக்கப்படும் . 

2. மேற்குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளாட்சி அமைப்புப்பகுதிகளில் வசிப்பவரோ அல்லது மாநகராட்சியின் வரி செலுத்துபவரோ 
மேற்கண்டவாறு உள்ளாட்சிகளை சேர்த்தல் தொடர்பாக ஆட்சேபிக்க விரும்பினால் , தமது ஆட்சேபணைகளை , எழுத்து 
வடிவில் , இவ்வறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட 6 வார காலத்திற்குள் தமிழ்நாடு அரசிற்கு சமர்ப்பிக்கலாம் . 
ஆட்சேபணைகள் ஏதுமிருப்பின் , எழுத்து வடிவில் , அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் , நகராட்சி நிருவாகம் மற்றும் குடிநீர் 
வழங்கல் துறை , தலைமைச் செயலகம் , புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை - 09 அவர்களுக்கு அனுப்பிவைக்கப்படுதல் 
வேண்டும் . 


- 


SHIV DAS MEENA , 
Additional Chief Secretary to Government . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


